﻿148. ஒவ்வொருவருக்கும் ஒரு திசையுண்டு. அவர் அதை முன்னோக்குகிறார். எனவே, நன்மைகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ்  (ஓரிடத்திற்குக்) கொண்டுவருவான். அனைத்துப் பொருட்கள்மீதும் அல்லாஹ்  ஆற்றல் மிக்கவன் ஆவான்.
--------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒவ்வொருவருக்கும் -அதாவது ஒவ்வொரு மதத்தாருக்கும்- ஒரு திசையுண்டு. அந்த வகையில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அவரவருக்கு விருப்பமான ஒரு "கிப்லா" (முன்னோக்குத் திசை) உண்டு. ஆனால், அல்லாஹ் வின் திசையோ இறைநம்பிக்கையாளர்கள் முன்னோக்குகின்ற திசைதான்.
அபுல்ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: யூதர்களுக்கென ஒரு திசை உண்டு. அதை அவர்கள் முன்னோக்குகிறார்கள். கிறித்தவர்களுக்கும் ஒரு திசை உண்டு. அதை அவர்கள் முன்னோக்குகிறார்கள். ஆனால், (முஹம்மத் (ஸல்) அவர்களின்) சமுதாயத்தாரே! உங்களுக்குத்தான் அசல் கிப்லாவிற்கு அல்லாஹ்  வழிகாட்டியுள்ளான்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: எல்லாச் சமுதாய மக்களுக்கும் (ஆரம்பத்தில்) கஅபாவை முன்னோக்கித் தொழ வேண்டும் என்றே கட்டளையிடப்பட்டிருந்தது. (ஆனால், நாளடைவில் அவர்கள் அதை மாற்றிக்கொண்டனர்.)
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் (வாழ்க்கைக்கான) திட்டத்தையும் வழிமுறையையும் அமைத்துத்தந்துள்யோம். அல்லாஹ்  நினைத்திருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். இருப்பினும், உங்களுக்கு அவன் வழங்கியவற்றில் உங்களைச் சோதிப்பதற்காகவே (அவ்வாறு ஆக்கவில்லை). எனவே, நீங்கள் நன்மைகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ் விடமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. (5:48)
இந்த (5:48) வசனத்தைப் போன்றே மேற்கண்ட (148ஆவது) வசனத்திலும், "நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ்  (ஓரிடத்திற்குக்) கொண்டுவருவான். அனைத்துப் பொருட்கள்மீதும் அல்லாஹ்  ஆற்றல் மிக்கவன் ஆவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது உங்களின் சடலங்கள் (பூமியின் பல்வேறு பகுதிகளில்) சிதறிப்போய்விட்டாலும், பூமியிலிருந்து உங்களை (மறுபடியும் எழுப்பி) ஒன்றுதிரட்டுவதற்கு அல்லாஹ்  சக்தி பெற்றவன் ஆவான்.
